





சக்க ௮ க சல கட கழு ஒன்‌ ஆ ஆத கடக ந கல வட்‌ சுத்‌ சூத 0 கடி ரகு வ ரஷ கம ௬௯ கரு கல்‌ ட்ஸ்‌ ரச நள்‌ சட நஸ்‌ டக நர ௧௭ வனி பன க ரன்‌ 0ம சட. மலரவ ட க்கு இக டி கடக்க டந்க ச்ச ந்த கு கலக்க கு னே ஸு ஆனே கட ரூ ஷி ரூ க்க ரூ சம்‌. ௯.௯ ஆக்க. ட ஆத ரல கல வக்கு (ர கதிரடி நகு க்ஷ கட க்ஷி ஷி ரஷி ஆத வ ஒஸ்‌ ஒரு ஒஸ்‌ ௮ ட. 0 ஐ 00.4௮ ௬௫.௮௮ 2 க்க சக்க ௭ 


2௨௧௨௪௪ ௩௭ ௪ ௬௬ ௪௪ & ௨ ட ௪௧௭ ச ௨௨௪௮ ஈ॥ ௨௧ ௨௪௩ ௬௩% ௪ ௧௧௧ 


கடலக வ்வ கவ்வ வ்வவ வத்‌ எனபன ப இசவ அவவ கல அவ ஸூ 


சர்வ ச ரவ 


௮௮ ஆ ஆள்க ட ர்தை 





யர நண்பு பக... 


ட 
௬ 
ட்‌ 
[1 
% 
௩ 
ம்‌ 
௫ 
ட 
ந 
ட 
/ 
௬ 
௬ 
்‌] 
க 
ட 
டா 
௩ 
௩ 
ட்‌ 
* 
* 
௩ 
௬ 
்‌ 
௪ 
& 
்‌ 


உ௮௨ ௬௦௨௬௯௮ ௪௨௫௫௧௪ ௪.௬௯ ௧௨ ௪ 4 ௪ 


சாச்சா 3 ௪௬௧௮௨௪௧௬௪௮ 


சரஸ்வ 


ஃ 


0 மு 
௨ 
௮) 
|. 
ஸீ 
(௮ 
௫ 
வரி 
(5 
உடலை 
மலை 
அழி 
ட்ப 
] 
ஸ்‌ 
(5 
16 
ண 


( 
( 


த்தகசா 


திபு 





ப1014/260 0 ௩௦18 1 பர்‌ ௩65௨௨௮௭0 (ப0ா8ரஙு 


ப1014/260 0 ௩௦18 1 பர்‌ ௩65௨௨௮௭0 (ப0ா8ரஙு 


கம்பளை. 3. 6. வாசன்‌ எழுதிய 


ர கழிரை ஆனந்தமாலை 


(விநாயகர்‌ துதி) 


பார்த்திபன்‌ மருகனுறை, பார்புகழ்‌ 5 தென்கதிரை 
கார்த்திகேயன்‌ மாலை கழறுதற்கு கீர்த்திதந்து 
ஆண்டருள்செய்‌ ஐங்கரனே ஐம்புலனும்‌ ஒன்றாக்கி 
தாண்டவம்‌, செய்தருள்‌, தா. 
மாலை 
1  அண்டார்‌ கடம்பமணி தண்டாயுதக்குகளன்‌ 
வாழ்ந்திடும்‌ கதிர்காமம்‌ 
வஜரவேல்‌ கொண்டவன்‌ பச்சைமயில்‌ வாகனன்‌ 
வனமது கதிர்காமம்‌ 
பண்டார வேடமுடன்‌, பழனிமலை பச்சைமலை 
பண்புகொள் விராலிமலையில்‌ 
பாங்குடன்‌ வீற்றிடும்‌, பரதேசியானவன்‌ 
பதியிதாம்‌ கதிரகாமம்‌ 
சண்டாள அரக்கரைச்‌ சமர்‌ செய்து வென்றவன்‌ 
ஒண்முக விலாச மிதுவே 
சாகரம்‌ சூழ்‌ புவியில்‌, ஆவினங்குடி வேந்தன்‌ 
சார்ந்திடும்‌ கதிரகாமம்‌ 
கண்டார்‌ வியந்து மனம்‌ கொண்டே துதித்திடும்‌ 
கண்மை கதிரகாமம்‌ 
கானகத்துறைகுற, மானந்த ஞானமா மான்வளர்‌ கதிரகாமம்‌, 
2 ஜோதி வடிவானவன்‌, சுத்தானந்தனவன்‌ 
சுயப்பிரகாச மானவன்‌ “ 
சுகுண வீலாசனவன்‌, சுந்தரவள்ளியோடு சுகித்திடும்‌ கதிரகாமம்‌ 
ஆதிமுதலானவன்‌ ஆனந்தத்‌ தாண்டவன்‌ - 
அண்ணாமலையான்‌ அமரன்‌ 
அங்கையில்‌ எப்போதும்‌, தங்கவேல்‌ கொண்டவன்‌ 
அருள்‌ தங்கும்‌ கதிரகாமம்‌ 
பாதிமதியணி ஈச, பரமனருட்‌ கடாக்ஷன்‌ 
பண்டிதன்‌ கதிரகாமம்‌ 
பார்வதிமகமாபி பைரவி சங்கரி பாலன்வாழ்‌ கதிரகாமம்‌ 


ப1014/260 0 ௩௦18 1 பர்‌ ௩65௨௨௮௭0 (ப0ா8ரஙு 


2 


ஜாதிமத வேத முறை ஆதாரமேது மிலா 
சக்தியுரை கதிரகாமம்‌ 

கான கத்துறைகுற மானந்த ஞானமா 
மான்வளர்‌ கதிரகாமம்‌ 


கஷ்டகாலத்திலும்‌ நஷ்டகாலத்திலும்‌ 
கைதூக்கும்‌ கதிரகாமம்‌* 
கந்தன்‌ சன்னதியிது எந்தையின்‌ பத்யிது 
கதியுதவும்‌ கதிரகாமம்‌ | 
அல்டமாசித்திகள்‌, கிட்டுமாறே தவம்‌ 
அருள்‌ பெறும்‌ கதிரகாமம்‌ | 
ஆனந்தமோகன, வீலாசமெனும்‌ போன்ப 
அருள்‌ தரும்‌ கதிரகாமம்‌ ன க 
நிட்டையில்‌ இருக்கவும்‌ கட்டையைத்‌ தெரியவும்‌ 
நின்பதி கதிரகாமம்‌ ” 
நீங்காத பந்தமா, பாசவலை பற்றாது 
நீ அருளும்‌ கதிரகாமம்‌ ன சு 
பட்டாடை உடுத்தியும்‌, பாசாங்கு காட்டியும்‌ 
பயனில்லை என்று காண்மின்‌ 
கானகத்துரைகுற, மானந்த ஞானமா 
மான்வளர்‌ கதிரகாமம்‌. 


தென்‌ கயிலை நாதனே தீரவேற்பிரதாபனே 
திகழாறுமுகவேலனேஹத 
திருச்செந்தூர்‌ பழனிமலை திருப்பரங்குன்‌ றமலை 
தீருவாவினங்குடி முருகா | 
பன்னூலிலே சொல்லும்‌ நல்லூரிலே வளர்‌ 
பன்னிரு கரத்து ஐயா | 
பாருலகில்‌ நின்கோாவில்‌ இல்லாத பிடமெங்கே 
பகருவதும்‌ அரிதாகுமே | | 
முன்னாளில்‌ பொதிகைமலை முனிவனுக்கருளினாய 
முகில்‌ தங்கியுரையும்‌ மலையே 
மூதறிவாளர்கள்‌ சாதனை செய்திடும்‌ 
முத்திக்கு வித்தான மலையே 


ப1014/260 0 ௩௦18 1 பர்‌ ௩65௨௨௮௭0 (ப0ா8ரஙு 


3 


இன்னமும்‌ ஏழையை ஏறிட்டுப்‌ பாராது 
இருப்பதும்‌ அழகாகுமோ 
கானகத்துறைகுற மானத்த ஞானமா 
மான்வளர்‌ கதிரகாமா, 
ராஜகெம்பீரவள நாட்டுமலை வாழபவா 
இரத்தினகிரி வள்ளி மலையே 
ரகுபதிசேதுபதி நாட்டிலும்‌ உறைபவன்‌ 
ராக்ஷதர்‌ காலன்‌ மலையே. ர ரு 
அலானுபாகுவாய்‌ அரண்போன்று நின்றிடும்‌ 
அனல்‌ வீசும்‌ இமயமலையய 
ஆரனிகுடகுமலை ஊரணி கடயமலை 
அன்புசேர்‌ மாண்டூர்‌ ஸ்தலமும்‌ 
தேஜோமாயானந்த தீர்த்தமும்‌ கீரிமலை 
திருவடமுல்லைவாயில்‌ ன ௫ 
திருவாலங்காட்டிலும்‌ தென்பொதிகை மேட்டிலும்‌ 
திகழ்ஞான பண்டிதமுருகா | 
காசாசை நீக்குவாய்‌ கருத்தொன்றாய்‌ ஆக்குவாய 
கருணையே தருவாய்‌ முருகா 


கானகத்துறைகுற மானந்தஞானமா மான்வளர்‌ கதிரகாமா 


வேசியர்‌ ஆசையால்‌ காசையிழந்து நான்‌. 
வீணனாப்‌ ஆகி இருப்பேன்‌ | 

வேடிக்கையாகவே ஜோடிகள்‌ போட்டு நான்‌ 
வீம்புடன்‌ திரிக்‌ திருப்பேன்‌ 

ஆசி நீதந்தருள்‌ மாவிட்டபுரம்வளர்‌ 
அண்ணலே செல்வச்‌ சன்னதி 

அதிபனே கொக்கட்டி சோலைவாழ்‌ அறுமுகா 
அன்பான கதிரைவேலா 

நேசமுடன்‌ உன்திருச்‌ சந்நதிவந்தவன்‌ 
ரின்று தவிப்ப தழகோ 

ரிர்மலி நிரஞ்சலி, நித்ய கல்யாணி மக 
வானகுக நாதமலையே 

வாசமுடன்‌ பூங்கா வனமது சூழ்ந்திடும்‌ 
வள்ளிதினைப்‌ புனத்துவேடா 


ப1014/260 0 ௩௦18 1 பர்‌ ௩65௨௨௮௭0 (ப0ா8ரஙு 


4 


கானகத்துறைகுற, மானந்த ஞானமா 
மானவளர்‌ கதிரகாமா 


முன்னாளில்‌ செய்தவினை, முற்றுமறுத்து 8 
முன்வந்தாண்டருள்‌ வையே 

முப்புரம்‌ எரித்தவன்‌, முன்சென்றுபதேசம்‌ 
முற்றும்‌ சொறிந்த வாயா 

இன்னாளில்‌ நெஞ்சார, வஞ்சமா பாதகம்‌ 
ஏதேதோ செய்து மிருப்பேன்‌ 

எல்லாம்‌ பொருத்து ூ ஏழைக்‌ கிரங்குவாய்‌ 
ஏலமலை கதிரைமலையா 

பன்னெடூங்காலமாய்‌, உன்கோவில்‌ வந்துநான்‌ 
பத்தியாய்‌ பூசித்திருப்பேன்‌ 

பாவியைக்‌ கார்ப்பது, நீயல்லால்‌ வேறிங்கு 
பாரினில்‌ யார்சொல்லுவாய்‌ . 

கன்னிமலை காகமலை கழுகுமலை குமரமலை 
காவரி சூழும்‌ மலையே 

கானகத்‌ துறைகுற மானந்த ஞானமா 
மான்வளர்‌ கதீரகாமா 


தெள்ளுதமிழ்‌ பாவலர்‌, அள்ளிச்‌ சொரிந்திடும்‌ 
தீந்தமிழ்‌ பாமாலையே 

தீராமபூரா, கம்பீரா அரோகரா 
திருப்பதி ஆண்டி மருகா 

வள்ளியைக்‌ கண்டதும்‌ வேங்கையாய்‌ வேடனாம 
விளித்தீட்ட வேல்‌ முருகா 

வளமான மாணிக்கக்‌, கங்கை சூழ்தென்‌ கதிரை 
வடிவேல்‌ எடுத்த முருகா 

உள்ளங்கனிந்துயான்‌ உன்புகழ்‌ பாடினேன்‌ 
ஊமைகள்‌ குருடர்‌, செவிடர்‌ 

உன்னருள்‌ கொண்டுயிர்‌, வாழ்ந்திட வேண்டுவர்‌ 
உமையாள்‌ தனக்கு மகனே 

கள்ளங்கபடமே அற்றவன்‌ கிள்ளைபோல்‌ 
காட்டிபதைச்‌ செய்து முடிப்பேன்‌ 





ப1014/260 0 ௩௦18 1 பர்‌ ௩65௨௨௮௭0 (ப0ா8ரஙு 


10 


5 


கானகத துறைகுற, மானந்த ஞானமா 
மான்வளர்‌ கதிரகாமா 


ஆதிதிகழ்ஞான ஆகாச கங்கையும்‌ 
அண்டர்‌ புகழ்‌ யமுனை நதியும்‌ 
அரிமருகன்‌ திருவருள்‌ மிகுத்திடும்‌ காவர்‌ 
அமுத பெண்ணை பாலாறுவும்‌ 
ஜோதிப்‌ பிழம்பான தாம்பிரவர்ணியும்‌ 
சுகமேவு பம்மை நதியும்‌ 
சுந்தரமாதர்‌ தினம்‌, சிந்தை மகிழ்ந்திடும்‌ 
சிந்து நதி கம்பை நதியும்‌ 
வேதியர்‌ நித்தமும்‌, வேதபாராயணம்‌ 
விமலை நோக்கிச்‌ செய்யும்‌ 
வேதாந்த சமரச வித்தகர்‌ கூட்டமுறை 
விளங்குமாணிக்கக்‌ கங்கைக்கீடோ 
பாதிமதியணி யீசன்‌ பாலனே குமரனே 
பயங்கர வீரி மகனே 
கானகத்துறைகுற, மானந்த ஞானமா 
மான்வளர்‌ கதிரகாமா 


மாமதுர கீதமே நேமமாய்‌ முழங்கிடும்‌ 
மாபதி கதிரகாமம்‌ 

மங்களந்‌ தங்கிடும்‌ தங்கவேல்‌ முருகனின்‌ 
மதிதோன்றும்‌ கதிரகாமம்‌ 

தேமதுர மானபா மாலையைச்‌ 'சூட்டிடும்‌ 
திருப்பதி கதிரகாமம்‌ 

திகழ்ஞான யோகசாம்ராஜ்யமே தந்திடும்‌ 
சீர்பதி கதிரகாமம்‌ 

தாமதமேனினி, தனயனைக்‌ கார்ப்பது 
தந்தையின்‌ அழகாகுமே : 

தாஙகொணாவறுமையை. தவித்திட விடுவவயோ 
தண்டபாணிக்‌ கடவுளே 

தாமரைப்பூஞ்சோலை தன்னிகர்‌ கம்பளை 
தனயனான்‌ சீனிவாசன்‌ 


ப1014/260 0 ௩௦18 1 பர்‌ ௩65௨௨௮௭0 (ப0ா8ரஙு 


6 
கானகத்துறைகுற, மானந்த ஞானமா 
மான்வளர்‌ கதிரகாமா, 
முற்றிற்று, 
(பச்சைமலை பவளமலை என்ற மெட்டு) 


தென்கதிரை வேலவனே 
தெரிந்துரைப்‌ பேன்குறியே 
தேசத்தோர்கள்‌ கேட்டுநகைத்தே உரைப்பதும்சரி2ய 
பண்டுஉந்தன்‌ கோவில்‌ வந்து பத்தியான பேச்சு 
இன்று நிலையை எண்ணும்போது ஏளனமாய்‌ ஆச்சு 
தடிஎடுத்தவன்‌ எல்லோருமே சாமிகளாய்‌ ஆச்சு 
வடி கட்டிய போக்கிரித்தனம்‌ வழிநடக்கலாச்சு 
காவடி ஆட்டம்‌ ஒரு கண்கொள்ளாத காக்ஷி 
பாவல்லோர்கள்‌ பாடும்‌ பாட்டும்‌ பத்தியான மாசஷி 
ஏமாற்றுக்காரர்‌ பலர்‌ இங்குவருவதுண்டு 
ராமா வென்று முணு முணுந்து ஈடிப்பவரும்‌ உண்டு 
ஆத்மசுத்தி யோடுதொழும்‌ அன்பர்‌ கோடியாகும்‌ 
, காத்தருள்‌ கருணைபுரி கடமை யதுவே யாகும்‌ 
கஷ்டத்திலும்‌ நஷ்டத்திலும்‌ கார்க்கும்‌ கதிரையாகும்‌ 
இஷ்டசித்தி பெற்று உய்ய, இதுவே ஸ்தலமு மாகும்‌ 
வாட்டமினி உனக்கு வேண்டாம்‌ வன்மனமே முருகன்‌ 
கேட்டவரம்‌. தரங்கடவுள்‌ குறிசொல்‌ திருமருகன்‌ 
கந்தனருட்‌ கடாக்ஷத்தமிழ்‌ கவிஞன்‌ சீனிவாசன்‌ 
-சிந்தைநொந்து நெக்குருகச்‌ சரைசொன்ன நேசன்‌ 


ப1014/260 0 ௩௦18 1 பர்‌ ௩65௨௨௮௭0 (ப0ா8ரஙு 


்‌. 
(வாழ்க்கை) டட டா என்ற மெட்டு 
தொகையறா 
மலைவாழும்‌, மாயன்‌ மருகனே 
மயிலேறி வாரும்‌ முருகனே 
.... பல்லவி 
கதிர்‌ கா-மத்தின்‌-வேலவனே 
கதிநீ-புரிவாய-மேலவனே 
வடிவேல்‌-வடிவேல்‌-வடி வேல்‌-வடி வேல்‌-வடிவேல்‌-வடிவேல்‌ 
வடிவேல்‌ 
சாமி ஆடியும்‌ பயனில்லை 
சந்நதியில்‌ முட்டியும்‌ பயனில்லை ஐயா 
பூமி சுற்றியும்‌ பயனில்லை 
புகழுக்‌ கீக்தும்‌ பயனில்லை 
அதனால்‌ 
(பாட்டு) 
வாசியை அறிந்து நடக்கணும்‌, 
வன்பகை வென்று நாம்‌ கடக்கணும்‌ 
திடமே-மனமே-தினமே வனமா, னிடமே-கணமே 


பழகணும்‌ (௧) 
மாயா வேடத்திலும்‌ பயனில்லை 


மாலைகள்‌ போட்டும்‌ பயனில்லை 

காஷாயம்‌ பூண்டும்‌ பயனில்லை 

காணிக்கை வாங்கியும்‌ பயனில்லை 
அதனால்‌ 


ப1014/260 0 ௩௦18 1 பர்‌ ௩65௨௨௮௭0 (ப0ா8ரஙு 


8 
(பாட்டு) 


மாசில்லா, உள்ளொளி, அறியனும்‌ 

மனதைச்‌ சரியாய்‌ தெரியணும்‌ 

குமரா-குமரா-குமரா-குமரா-குமரா-குன்றக்‌-குடிக்குமரா 
தானாகத்தின்றும்‌ பயனில்லை 
தடித்தனம்‌ பேசியும்‌ பயனில்லை 
கோளாக நடித்தும்‌ பயனில்லை 
கோடேறிப்பார்த்தும்‌ பயனில்லை அதனால்‌ 

(பாட்டு) 

மாமதுரிகவி போற்றணும்‌-சீனி 

வாசனின்‌ பாசாற்றணும்‌ 

அமரோர்‌-இடர்தீர்‌-அறுமா முகவா .. 

தமியேனைக்கார்‌-அரோகரா-(௧) 





கலைமகள்‌ ௮௪சகம்‌ சாலாடிப்பேட்டை சென்னை 10. 


௬தேசி கைத்தொழில்‌ 
மாதம்‌ 100-ரூபாய்‌ முதல்‌ 50 0-ரூபாய்‌ விரையில்‌ 

சம்பாதிக்கக்‌ கூடிய அரிய போதணைகளடங்கியது 
ப எங்கள்‌ புஸ்தகத்தின்‌ பெருமையை பற்றி நாங்களே 
புகழ்ந்து கொள்வதில்‌ பயன்படாது ஈண்பர்கள்‌ ஒருமுறை 
வாங்கி பார்த்தால்தான்‌ உண்மை தெரியும்‌ எம்மிடம்‌ சொற்ப 
பிரிதிகள்‌ இருப்பதால்‌ புஸ்தகத்தை வாங்கி கொள்ளவும்‌ பின்‌ 
இல்லையே என்று ஏமார வேண்டாம்‌. விலை ரூபா 1-8-0 

கிடைக்குமிடம்‌:- சரஸ்வதி புத்தகசாலை 
175, செட்டியார்‌ தெரு கொழும்பு 


ப1014/260 0 ௩௦18 1 பர்‌ ௩65௨௨௮௭0 (ப0ா8ரஙு 


சிறந்த நூல்‌! லி குறைந்த விலை! 


குகனடியார்‌ ஒவ்வொருவரிடமும்‌ 
ன்ன இருக்க வேண்டிய அரியநூல்‌ 


முருகன்‌ புகழ்‌ மணி மாலை 


1, கந்தரலங்காரம்‌ 
2. கந்தரனுபூதி 
3. கந்தர்‌ கலிவெண்பா 
4. கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 
5: திருமுருகாற்றுப்படை 
6. திருச்செந்தூரகவல்‌ 
இந்த ஆற தோத்திரங்களும்‌ அடங்கியது அழகிய 
கலர்‌ டைட்டிலுடன்‌ கூடியது, 
விலை சதம்‌ 75 


சொற்ப பிரதிகளே இருப்பதால்‌ 
வேண்டுவோர்‌ முந்திக்கொள்ளுங்கள்‌ 





கிடைக்குமிடம்‌:- சர ஸ்வதி புத்‌ தகசா ல்‌ 
175, செட்டியார்‌ தெரு கொழும்பு 


ப1014/260 0 ௩௦18 1 பர்‌ ௩65௨௨௮௭0 (ப0ா8ரஙு 


